* 


ஸ்ரீராதாருக்மணி ஸத்தியபாமா ஸமேத 

ஸ்ரீ கிருஷ்ணாய பாப்ரம்மணே நம : 
ஸீதா கல்யாணமென்னும் 


ஸ்ரீ ஜானகி 
ஸ்வயம்வாக் கும்மி . 


ஸ்ரீரங்கம் 
ரங்க நாயகி அம்மாளால் 

இயற்றப்பெற்று , 


TRRRENAENAAKA 


பரீரங்கம் : 
ஸ்ரீ வாணி விலாஸ் பிரஸில் 


அனாவது பதிப்பு 


பதிப்பிக்கப்பெற்றது . 

1941 . 
காபிரைட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது . விலை அணா 4 

PAKSTAAEUR 


. 


போதாருக்மணி ஸத்தியபாமா ஸமேத 
ஸ்ரீ கிருஷ்ணாய பாப்ரம்மணே நம : 


ஸீதா கல்யாணமென்னும் 

ஸ்ரீ ஜானகி 
ஸ்வயம்வா கும்மி . 


ஸ்ரீரங்கம் 
ரங்கராபகி அம்மாளால் 

இயற்றப்பட்டது . 


பரீரங்கம் : 
ஸ்ரீ வாணீ விலாஸ் பிரஸில் 

ஆறாவது பதிப்பு 
பதிப்பிக்கப்பெற்றது . 

1941 . 
காபிரைட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது . ( விலை அனா 4 


ANANA 


ஸ்ரீஹீதா லக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹனுமத் லெமேத 

ஸ்ரீரகுநந்தன பரப்பிரும்மணே நம : 


வரு 


வரு 


வரு 


பாகம் , பலபீமா மெட்டு . 

பல்லவி 
வருவாயே , அருள்வாயே 

அனுபல்லவி . 
வாணி ஸரஸ்வதி தேவிபென் வாக்கினில் 
1. திருமகள் ஸீதை திருமணம் பாட 

திருவரங் கேசன் திருவடி பணிந்தேன் 
2 . கண்மணி ஜனகன் பெண்மணி ஸீதை 

கல்யாண மிதனைக் களிப்புடன் பாட 
3. அருமைநிறையுமென் ஆசா ரியர் திரு 

அடிமலர் தொழுதேன் அன்புடன் நாவில் 
4. அஞ்சனை தனயன் அலைகடல் தாண்டிய 
அனுமா னருளால் நினைவினில் நீயே 

1 - வது கட்டம் . 
ஸீதையின் திருவவதாரம். 
பாகம் - மாயா காளி மெட்டு 

பல்லவி , 
மாநிலம் புகழ்ந்திடும் மிதிலாபுறநகர் 
மஹராஜன் 

அனுபல்லவி , 
ஆனந்தமாயொரு யாகமும் செய்திட ஆலோசனை புரிந்தார் 

சணங்கள் 
1. மங்காமான முடர்த்தமதில் உயர் மாமறையவருடனே 
தங்கக்கலப்பையால் தயவுடன் மகிழ்வாய் தாணியையுமுதவர்தார் மா 
2. பொன் கலப்பையில் பெட்டி தடுக்கவே பூரித்து மேயெடுத்தார் 
என்னிதுவென்னர் சிறந்தவர் பார்த்தார் இளஞ்சிறு குழந்தைகண்டார் 

( மா 


ஜனகன் 


மா 


3. பார்த்தார் மகிழ்வாய் பாலையின் வடிவை படிமுடன் யொத்தார் 
சேர்ந்தார்மார்பிளில் செல்வக்கண்மணியைசித்தமகிழ்ந்துவந்தார் மா 
4. பார்கடலமுதோ பங்கயம் வளரும் பத்மாஸனிதானோ 
போக்கவே யென்கலி தீர்க்கவே திருமகள் பெண்ணாபுதித்தாளென்றார் 

2 - வது கட்டம் . 
ராகம் - சாமன் தூதனான மெட்டு 

பல்லவி 
அருமைக்குழந்தையென்று எண்ணினார் மஹா 
ராஜன் ஜனகன் துதி 

பண்ணினார் 

அனுபல்லவி 
அரண்மனை தனில் வந்து பெருமையுடன் மகிழ்ந்து 
தருமபத்தினியிடம் தந்து மிகப்புகழ்ந்து 

சரணங்கள் 
1 . கோகானம் பூகானஞ் செய்திட்டார் வெகு 

கோலாகலத் துடன் தொட்டிலிட்டார் 
ஸீதாதேவியென்று செல்வப்பெயருமிட்டு 

சித்தங்களித்து கந்து உத்தமர் ஜனகரும் 
2. பின்னும் ஜனகருக்கோர் பெண் மணிவந்து 

பிறந்தனள் ஊர்மிளைக் கண்மணி 
மன்னன் ஜன கருக்குத் தம்பி குஜத்வஜர்க்கு 
மாண்டவிசிருதகீர்த்தி மகளிருவருதிக்க 

3 - வது கட்டம் 
ராகம் -மானே வருவாய் மெட்டு 
தவிழ்ந்தனள் ஸீதை 

அனுபல்லவி 
கந்தை ஜனகர் சிந்தைமகிழ தங்கமேனியொளிகள் திகழத் த 

சாணங்கள் 
1. கவிழ்ந்த கூந்தலசையவே யிருகண்ணினைகள் மிறனவே 

காரைகண்டி ஹாரமுடனே கங்கணவொலி மின்னவேமிகத்த 
2 தண்டைபா கஸாமொலிக்கத் தளர்சடை கடந்தனள் 
தங்கையருடன் கூடியே விளையாடி பெக்குமோடியழகாய் த 


5 


4 - வது கட்டம் 
ராகம் -ஆவோலுபாவேர் மெட்டு 

பல்லவி 


திலி 


அதி 


(மகா 


மஹா ராஜாதிராஜன் பெற்ற ஸ்கே 
பூமி தன்னில் உதித்த மலர் மாதே 

சரணங்கள் 
1. வர்ணபீதாம்பரமுடுகது வாரணிந்து மை 
சின்னஞ்சிறியதொரு கண்மணி 

யிளங் 
கன்னிகைப் பருவநல் பெண்மணி 
2 கோடி சூர்யக் காந்திமின்ன கோமளாங்கி ஜானகி 

கூடி ஸகிகளுடன் 
பேடிய தாகவே புகன்றனள் 

மஹா 
5 - வது கட்டம் 
லங்கபங்ககாலோடா மெட்டு 
மாலையிலே பூஞ்சோலையிலே நாம் 
மாமலர் கொய்வோம் வாராய் 
மாமலர் கொய்வோம் வாராய் பூமலர்ச்சோலை பாராய் 
மங்கையூர்மிளா தங்கைமாண்டவி கங்கை ஸ்ரீ தகீர்த்திகேராய் 


நின்றனள் 


வெகு 


மா 


1. அடி சேலையொத்தவிழியாரே பசும்பாலையொத்த மொழியாமே 

செண்பகம்பாதிரி புன்னை மல்லிகை செங்கழுநீருடன் போஜா 
2. அடியன்னமெத்த கடையாளே கொடி மின்னலொத்த யிடையானே 
அரளிபிச்சி மகு கொன்னை வேர் தவனம் மழகிய பன்னீர்ஜாதி 

6 - வது கட்டம் 
பாகம் - காக்ஷமண்காக்ஷியே மெட்டு 

பல்லவி 
டுவோம் பந்தாடுவோம் சிங்கார மண்டபத்தில் 

அறுபல்லவி 
ஆடி விளையாடி மிகப்பாடியே கொண்டாடியே பா மாடு 


B 


சரணம் 


பளிங்கு மண்டபந்தனில் பாங்கியர்களே நாடி 
பரமசிவன் தனுஸின் பக்கமதில் ஒன்றுகூடி 
பார்த்திபன் என தய்யர் பார்த்திருக்கின்றார் வாடி 
பாலெடுத்து மிக வடிப்போம் நாமும் 
பாங்குடனே கையில் பிடிப்போம் 

பந்தயம்வைத்து நன்றா யெடுப்போம் 
பந்தயம் என் தந்தையின் முன் விந்தையுடன் வைத்து விளை 


7 - வது கட்டம் 


பப்பள பளபள மெட்டு 


1. சலசலவென்று பா கஸாத்தின் சத்தங்கேட்கவே ஸ்ரீ 

ஜானகியும் ஸகியுடனே செண்டடித்தா 
2. பளபளவென்ற பதக்க ஹார ஜோதி மின்னவே 

பாங்கியுடன் ஸீதைபாடிப் பந்தடித்தாளே . 
8. ஓடியோடி மண்டபமெங்கு மோட்டம் பிடித்தவன் 
கடியொன்றாத் தங்கையுடன் செண்டடித்தாளே 
விருவிருவென்று சுத்திச்சுழன்று பந்தடிக்கவே 
விழுந்து பந்து சிவதனுஸில் போயொளிக்கவே 


4 . 


8 - வது கட்டம் 


கள்ளக்கிருஷ்ணன் மெட்டு 


1 . பாங்கியரே வேகமோடி பந்தினை நீ சென்று தேடி 

பரமன் வில்லினைத் தூக்கி பார்த்தெடுத்து வாபோடி 
2. ஸீதை சொல்லைக் கேட்டு ஓடி சிவதனுஸண்டை தேடி 
செண்டைக்காணோமென்றுரைத்தாள் சேடியர்கள் ஒன்றுகூடி 
3. சீக்கிரமாய்ச்சென்று ஸீதை சிவதனுஸை யப்போதே 

தூக்கியிடக்கையினாலே தூயபந்தையெடுக்காளே 
4 . னகியும் வில்லைத் தூக்க ஜனகராஜனும் பார்க்க 
ஏனிதென்ன அற்புதமோ என்று ஸபைதனில் சொல்லுவார் . 


ஜான 


9 


2 


ம 


3 


9 - வது கட்டம் 
அம்மாவுனுக்கிதுவும் மெட்டு 

பல்லவி 
மஹாராஜன் ஸபைதனிலே சொல்வார் 
மாணிக்கமண்டபத்தில் மந்திரிமார் முன்பினிலே 

சாணங்கள் 
1 அருபதினாயிரவர் வந்து அசைக்கமுடியாத வில்லை 

கையால் தூக்கிப் பந்தை யெடுத்தனளேஸீதை யென்று ம 
கண்மணி யென் ஜானகிக்கு கணவனாக வந்திடுவோர் 
உண்மையுள்ள பலசாலி உத்தமராய் வேண்டுமென் 
பந்தயமாய் வைத்து விட்டேன் பரமசிவன் வில்லிதை பான் 
வந்தெடுத்து வளைத்தவர்க்கே தந்திடுவேன் பெண்ணை யென்று ம 
4 கல்யாணப் பத்திரிகை காக்ஷியுடன் அச்சடித்து 
எல்லா தேசங்களுக்கும் இப்பொழுது அனுப்புமென்று 

10 - வது கட்டம் 
ஸ்ரீ ஸீதா ஸ்வயம்வரப் பத்திரிகை யனுப்புதல் 
ராகம் -நிலங்கிரோள் மெட்டு 

பல்லவி 
மன்னன் ஜனகன் சொல் கேட்டுடனே யவர் 
மாதிரிகள் மன மகிழ்ந்தார் 

அனுபல்லவி 
கன்னிகை ஸீதைக்கு கல்யாணமென்றவர் 
காதலுடன் மிகப் புகழ்ந்தார் 

சரணங்கள் 
1 கல்யாணபேரிகை கொட்டி நகரெங்கும் 

காக்ஷியுட னலங்கரித்தார் 
நல்லவேளை தனில் திருமணவோலை 

நன்றாக எழுதி முடித்தார் 
2 எல்லைமுறித்திடும் வல்லவருக்கெங்கள் 

வேந்தன் ஜகைன் தன் பெண்ணை 
கல்யாணஞ்செய்து தருவோமென்ற தி 
காதலோடெழுதி முன்னே 


மன்ன 


மனன 


மன்ன 


8 


3 தேசதேசமுள்ள பாஜராஜர்க்கெல்லாம் 

திட்டமோடனுப்பி 
பூசுரர் கோசிகர் ராஜ ரிஷிகளுக்கு 
புகழ்ந்தனுப்பிபே நேரே 

11 - வது கட்டம் 
தச தேசர் ராஜர்கள் வவருவது 
பாகம் - அருமையுள்ள காதலியே மெட்டு 

பல்லவி 
தேசாதிதேசமுள்ள ராஜாதிராஜர் வந்தார் 
ஆசையுடன் மிதிலைமஹாராஜன் மணிமண்டபத்தில் 


சாமகன் 


1 அங்க வங்க கலிங்கர்களும் கொங்கர் கொச்சி குடகினரும் 
மங்கை ஸீதை சுயம்வரத்தை மகிழ்வுடனே பார்க்க வெண்ணி 
2 தொல்லுலகிலுள்ளவர்கள் எல்ல வருங் கூடிக்கொண்டு 

கல்பாணி ஜானகியைக் கல்யாணஞ் செய்யவெண்ணி 
3 மந்தரத்தை யானெடுப்பேன் பந்தினைப்போ லாடிசிற்பேன் 

இந்தசிவ தனுஸெனக்கு யெக்க முலை காணுமென்று 
4 உத்தமராஞ் ஜெனகருக்குப் புத்திகொஞ்சம் கா மென்றார் 
சொத்தைவில்லைவளைப்பதற்கு எத்தனைபேர் வேணுமென்றுதே 

12 - வது கட்டம் 
ஸ்ரீராமன் விச்வாமித்திரர் யாகத்தை கார்ப்பது 
ராகம் - சூரியன் மறையுமுன்னே மெட்டு 

பல்லவி 
திருவயோத்தி நகரமாளும் தசரதேந்திரன் 
தேவி கௌஸல்யை குமாரன் ராமச்சந்திர 

ரேன் 

சரணங்கள் 
1 அருந்தவமுனி கோசிகர் வந்து அழைத்திட மகிழ்க்கார் 
அந்தரங்கத்தம்பியுடனே அடவியில் நடந்தார் 

திரு 
2 முடைபான தாடகியுயிர் முடியமாய்த்திட்டார் 

கடச்சென்று சோசிகமுனி வேள்வி கார்த்திட்டார் தி 
3 பாதகன் சுவாகுவினுட பிராணனை மடித்தார் 

காதகன் மாரிசனைக்கொண்டு கடலினில் ஒளித்தார் 


G 


ர 


4 


13 - வது கட்டம் 
ஸ்ரீவிச்வாமித்ரர்க்கு ஸீதை திருமணப்பத்திரிகை வருதல் , 

ராகம் - கைம்மான மெட்டு 
1 குவலயத்தோர் கொண்டாடும் கோதண்டராகவனும் 

தவமுனிவர் வேள்வி தனைத் தம்பியுடன் கார்த்து கந்து 
2 விரகுராமச்சர்திரன் விச்வாமித்ரர் ஆச்ரமத்தில் 

ஸாரமுள கதை கேட்டு ஸந்தோஷத்துடனிருக்கையிலே 
3 உத்தமராம் ஜனகமன்னன் புத்திரி திருமண வைபவத்தின் 
பத்திரிகை தன்னையப்போ பாங்குடன் தூ கர்கள் கொண்டுவ 

கண்டுடனே கௌசிகரும் களிப்புடனே யதியானந்தமாய் 
கொண்டுவந்து ராகவன் முன் கோலாகலமாய்ச் சொல்லுகின்றார் 

14 - வது கட்டம் 
விச்வாமித்திரர் ஸ்ரீராகவனிடம் சொல்வ 
ராகம் - வந்தனந்தந்தேன் மெட்டு 

பல்லவி 
ராமச்சந்திரா கேளும் சியாமளசுந்திரா 

சரணங்கள் 
1 பூமிபுகழு மிதிலை நகர பூபதி ஜனகேந்திரன் 
புத்திரி கல்யாணப் பத்திரிகை பாருமே 

நீராம் 
2 சிவதனுஸை வளைத்தவர்க்கே ஸீதையென்னும் பெண்ணையே 

மகிழ்வுடன் ஜன கரும் திருமணமது செய்து தருகிறார் ஸ்ரீராம 
3 வேகமாக முனிவருடனே போகவேணுங்காணுமே 

ராகவா தம்பியுடனே நீரும் வருகவேணுமே ஸ்ரீபாம் 
4 விச்வாமித்திர முனிவர் சொல்லை வீரராமன் கேட்டுடன் 
ச்சையாய் மிதிலை நகரம் ரிஷிகளுடன் வந்திட்டார் ஸ்ரீராம 

15 - வது கட்டம் . 
விச்வாமித்ரர் ஸ்ரீராமலஷ்மணருடன் மிதிலா நகரம் வருவ 

பாகம் - ஆனந்த பைரவி 

பல்வலி 
மிதிலைாகர் நாடி வந்தாரே ஸ்ரீராமச்சந்திரன் 
மாமுனிவரைக் கூடிவந்தாரே. 
2 


10 


அனுபல்லவி 
1 மதிமகிழ்ந்து விச்வாமித்ர மாமுனிவர் பின்தொடர்ந்து 

அதிமகிழ்வாய்த் தம்பியுடன் ஆனந்தமாய் வழிநடந்து மிதி 
2 கல்லைப் பெண்ணாய்ச்செய்து கந்து கௌதமர் தன் பூஜைகொண்டு 

வில்லைப்பார்க்க மனதிலெண்ணிவேந்தன் ஜனகன் பட்ணமாம் மிதி 
3 கோசிகரும் ரிஷிகளுடன் கூட்டமதாய் வந்திடவே 

ஆசையுடனுபசரித்து ராஜன் ஜன கரெதிரழைக்க 
4 அவரவர்க்குத் தகுந்தபடி அன்புடனே பூஜைசெய்து 
கௌாவமாய் ஜனகமன்னன் கௌசிகர்முன் சொல்றுகின்றார் மிதி 

16 - வது கட்டம் 
ஜனகராஜன் ஸ்ரீராமர் லஷ்மணர்களை யாரென்று 

விச்வாமித்ரரிடம் வினவுதல் 
பாகம் - பில்சிதே மதுரமாா மெட்டு . . 

பல்லவி 
பாஜகுமாரரிவர் 

ஆரையா 
கோசிகரே 

புகல்வீர் 


1 


21 


ராஜ 


8 


ஆசையுடயயெனக் கறிந்திடச் சொல்லுவீர் 
அழகளஞ் சிறுகுமார் இருவர்கள் 
சியாமள காத்திரர் ஸார ஸசேத்திரர் 
கூத்திரிய குல திலகர் இருவர்கள் 
விமலகெம்பீரர் வெகுஸுகுமாரர் 
வீரர்கள் புகழ் தீரர் இருவர்கள் 

ராஜ 
சிவதனுலெடுப்பரோ ஸீதை கைப்பிடிப்பசோ 
புவனசுந்திரரூபர் இருவர்கள் 

17 - வது கட்டம் 
ஸ்ரீஜனகராஜருக்கு ஸ்ரீராமலக்ஷ்மணர் வரலாறு கூறல் 
ராகம் மறையோறே மெட்டு 

பல்லவி 
குவம் சகுல திலகன் ராஜன் தசரத தவபாலன் 


ராஜ 


G 


11 


அறமல்லவி ,, 
புகழ்மிருந்த கௌசல்யா புத்திரனிவன் ராமச்சந்திரன் -- கு 


சரணங்கள் 
] பூமிபுகழ் தசரதற்கு புத்திரர் நால்வர்கனில் மூசகோன் 
ராமனுக்கு இளைய தம்பி லஷ்மணனிவன் வெகு குணசீலன் -ாகு 
2 அசுரர்பயம் நீங்கியேயான் யாகமும் செய்திட மன திலெண்ணி 
அயோத்திசென்று தசரதனை அன்புடன் வேண்டியேகூட்டி 

வந்தேன் - ரகு 
3 தம்பியோடென்பின் வந்தான் காடகிசுவாகு தனைமடித்தான் 
அன்புடன் வேள்வியைக்கார் தான் அகலியின் சாபத்தை 

தீர்த்து கந்தான் - ரகு 


4 சுந்தரி ஸீதை கல்யாண சுயம்வரமண்டபநாடி வந்தாள் 
வந்திருக்கோம் இவர்களுடன் வரவழையும் சிவதனுஸை 

யென்றார் --ரகு 
18 - வது கட்டம் 
ஸ்ரீ ஜனகராஜன் சிவதனுஸை ஸபையில் வரவழைப்பது . 
ராகம் - ராஜனே கேளுமையா மெட்டு 

பல்லவி 


மன்னன் ஜனகன் மகிழ்ந்தார் சுயம்வர 
மண்டபத்திலனைவரையு மழைத்து கந்தார் 


சணங்கள் 


1 பொன்னின் மணியாசனத்தில் ராஜர்களைப் 

புகழ்ந்து உபசரித்து யிருக்கச்செய்தார் 
மன்னுபுகழ் சிவதனுஸை வளைக் கவர்க 
மகள் ஸீதையைத் தருவேனென்றுரைக்கார் 


மன் 


2 சிவதனுஸினைப் பலபேர் 

கிங்கிலியர் 
சேர்ந்து சபை தனிலே பிழுத்துதைத்தார் 
புவனிமுழுதும் வஸிக்கும் வெகுஜனங்கள் 
பூசித்து மண்டபத்தில் வந்துநிறைர் தார் 


மன் 


12 


3 மாமுனிவர் பலர் சூழ 

விச்வாமித்ரர் 
மகிழ்ந்து ஸ்ரீ ராகவன் லஷ்மணருடன் 
நேமமுடன் ஸபையில் வந்தார் ஜன கரும் 
நசமுடனுபசரித் கழைத்து சுந்தார் 


மன் 


4 


கோடி சூர்யனு திக்காப்போல் ஸபையில் 
கோதண்டராமனும் வீற்றிருக்கக் 
கண்டாளொரு கோழி 

ஓடி 
களிப்புடன் வீதை முன் வந்துரைத்தாள் 


19 - வது கட்டம் 


ஸ்ரீசாமலஷ்மணர் அழகைக்கண்டு ஸீதாதேவியிடம் 


ஸகி சொல்லுதல் 


ராகம் - புள்ளிக்கலாபமயில் காவடிச்சிந்து மெட்டு 


1 அரசன் ஜனகன் பெற்ற பெண்ணே 

எங்கள் 
அன்புள்ள ஜானகிக் கண்ணே 

அதி 
அற்பு கவடி வழகர் அருந்தவ முனிவர் பின் 
பாராய் வந்து நேராய் 


யிர்க 


2 மன்னவன் தசாக குமாரர் 

மண்டலம் புகழும் கனிவிரர் மேல் 
மாடிய 

யின் மேல் ஜன்னலிலே வாடி சென்று பார்த்திடுவோம் 
மாதே எங்கள் ஸீதே 


3 


ஸ்ை 


அந்த 


தாகிசொல்லைக் கேட்டுடன் மகிழ்ந்தாள் 
கங்கையர்கள் தன்னுடனெழுந்தாள் 
மா தாசி ஜானகியும் மாடியின் மேல் வந் 
பார்த்தாள் மனம் வேர்த்தாள் 


தின்று 


கடி 


4 அந்தரங்கத் தோழியர்கள் 

அருகினில் நின்றுமே கொண்டாடி 
வந்திருக்கும் மன்னரிலுன் சிந்தையிர்க்கிசைந்தவரைப் 
பாராய் பதில் கூராய் . 


15 


20 - வது கட்டம் 


தோழிகள் ளபையில் வந்திருக்கும் பாஜர்களை ஸீதைக்குறைக்க 

ஸ்கை பதில் சொல்வது , 


வீதா 


ராகம் - ஆ ஆ இது என்ன மெட்டு 
1 . பாராய் நமக்கெதிர் ஜோராயிருப்பவர் பாண்டியமஹாராஜன் 

பல்விழுச் சொல்றுமிழந்தோன் மெல்லுவாயன் போ போடி 
2. படே சில்கானை பைட்யா தேக்கோ பஞ்சாப் மஊராஜீ 

அமாரி மர்க்கட மைானரூபி தும் கியாபோல் சில் சல் ஜாவ் 
3. ஜோடியாய் சால்வை போற்றியிருப்போன் சோழமஹாராஜன் மீதா 

தாடிவெளுத்து தலையும் நிறைந்தோன் தள்ளாதகிழவன் போபோடி 
4. உக்குரகொங்கன கோடியித்தாரே அல்சராஜனவனு 

அங்கரவரிகே கண்களொர் தபூ வாயெதெ சோடே - யொ 
5. மிசதோனுசைய் பெட்டியுன்னாடே காசிராஜன தடு வீதா 

காசவானி சைலொ 5 பொன்டி நசகோபோ போவே செலியா 
6. மாமுனிகோசிகர் பக்கமதில்பார் மாக தவண்ணன் ஹே 

சாமளவண்ணன் தாமரைக்கண்ணன் ஸரியோசொல்வாய் நீ வீதா 
7. தாசரதி ஸ்ரீராமனைப்பார்ப்பதுடன் தலைகுனிர்தேமகிழ்வாய் வதா 

சேமிகுந்த அகியவள் தன் முன் ஆசையுடன் சொல்வாள் வீதா 


வீதா 


ஸதா 


21 - வது கட்டம் . 
எனகி ஸ்ரீ ராகவன் வடிவைக் கண்டு தோழியிடம் சொல்வது 


ராகம் - ஜப்பான் ஜிண்டான் மெட்டு 

பல்லவி 
என்னா செய்வேன் ஸகியிவர் கனுலெப்படி வ 

லெப்படி வளைப்பாரடி 


சாக 


1 ஆனாலும் சிறுவரடி அழகில் ஸு 

ஸுகுமாரரடி 
அரசன் பெற்ற அருமைமகன் அரதனுசைத் திறமையுடன் என் 
2 பங்கயமாயிந்த வில்லைக் தந்தை வைத்ததென்ன தொல்லை 
பங்கயக்கண்ணன் பச்சைநிறக்கோன் சங்கரன் வில்லை 

செங்கைத் தலத்தால் என் 


16 


3 எந்தன் மனங்குளிர்ந்திடவே தந்தை மன மகிழ்ந்திடவே 
எடுத்துக்கையில் பிடித்து வில்லை ஒடித்து என் கை 

பிடித்திட நான் 

என் 
4 என்னையிவர் தெரிவாரோடி என் கவலை யறிவாரோம 
ஆரடி சொல்வர் அவரிடத்தில் நேரினில் சென்றென் 

நெஞ்சமதை நான் 
22 - வது கட்டம் 


தோழி ஸீதைக்கு ஸமாதானங்கூறல் 
சாகம் - ஆ இதென்ன புதுமை மெட்டு 

பல்லவி 

ஆ இதென்ன வருத்தம் 
அரசன் ஜன கன் பெற்ற அருமைத் திருமகளே 

அனுபல்லவி 
தீராக்குல கெம்பிரா 

சிவதனுஸைத் 
திறமுடனே யெடுப்பர் விரைவினிலே யொடிப்பர் ஆ 

சரணம் 
மனமது களித்திருப்பாய் இந்த மன்னர் திறமதை 
மகிழ்வுடன் பார்த்திருப்பாய் 
கனக கமலமுக வனஜ நயனியுன்னை 
மனுகுல திலகரும் மணம் புரிந்து மகிழ்வர் 


1 


23 - வது கட்டம் 
ஸீதையின் ஸ்வயம்வர வைபவத்தைக் கேட்டு லங்கை ராவணன் 

ஓடி வந்து சபையில் சொல்லுதல் 

பாகம் -சிட்டான் குருவி மெட்டு 
1 ராவணன் ஸபையில் வந்து நின்றான் 

ஆவலாய் ஜனகன் முன் புகன்றான் 
2 வில்லு என்னொருவனு 

னாருவனுக்காணுமோ 
எடுக்கவு மித்தனைபேர் வேணுமோ 
31 சுண்டு விறலாலிதனை யெடுப்பேன் 

துண்டு துண்டாக வொடித்துக் கொடுப்பேன் 


வெகு 


தை 


15 


4 கைலைமலை தூக்கியவன் நானே என் 

கைவலுவைப்பாருமே நீர் தானே 


5 என்று சொல்லி வில்லைக்கையி லெடுத்தான் கீழே 
இருபது கைகளையும் கொடுத்தான் 


6 வில்லை மல்லுக்கட்டித் துக்கி விழுந்தான் மார்பில் 
விழுந்துமே லழுத்திடப் பறந்தான் 


7 பத்து வாயினாலுங் கத்தி யழுதான் மிகப் 
பார்த் 

ஜனகரையுந் தொழுதான் 


8 வேந்தன் ஜன கருமிதைத் தெரிந்தார் இவனை 

விடுவிக்க உத்திரவு புரிந்தார் . 


24 - வது கட்டம் 


ராவணன் வில்லைத் தூக்கித் தன் மீதில் போட்டுக்கொண்டு 

வெட்கங்கொண்டு லங்கைக்கு ஓடிவிடுதல் . 


ராகம் - ஆண்டிப்பண்டாரம் மெட்டு 


பல்லவி 
ஓடி சென்றானே 
கின்றானே . 


இலங்கை 


கூடி நின் 


சரணங்கள் 


1 சேர்ந்து பல கிங்கிலியர் சிவகனுஸைத் தூக்கிவிட 

சோர்ந்து மிக ராவணனும் சொல்லாமல் நில்லாமல் 


ஓடி 


2 


பட்ட பெரும் காயங்களைத் தொட்டுக் கையால் தடவிக்கொண்டு 
நட்டுத் தலைகவிழ்ந்து காணி வெகு வேகமுடன் ஓடி 


3 . 


முக்கிக்கொண்டு வாயில் ரத்தக் கக்கிக்கொண்டு தான் மிகவும் 
துக்கங்கொண்டு வெட்கமுடன் நிற்காமல் ஓடியோடி 

ஓடி 
கட்டிடாமல் யாரும் தன்னைக் கேட்டிடாமல் புண்கள் தனைக் 
காட்டிடாமல் மூடிக்கொண்டு ஓட்டமாக ஓடியோடி 


41 


16 


25 - வது கட்டம் 


ராவணன் லங்கை சென்ற பின்பு ஸ்ரீராகவன் மாடியின் மேல் 
நின்ற ஸீதையைக்கண்டு மோகமுறுதல் . 

ராகம் - தெம்மாங்கு சிந்து 
பத்துத்தலை ராவணனுங்கத்திலங்கை சென்றபின்பு 
சித்திடை நம் ஜானகியும் சேர்ந்து மவள் சங்கையுடன் 
சேடியுடன் என் நடந்து மாடியின் மேல் ஜன்னலண்டை 
கோடி சூர்யகாந்திமின்ன நாடி நின்று பார்ப்பதனைக் 
கண்டார் மகிழ்வுடன் கல்யாண ராமச்சந்திரன் 
விண்டார் தம்பியென்னும் இவையலக்ஷ்மணனிடம் 

கண் 


26 - வது கட்டம் 


ஸ்ரீராமர் லக்ஷ்மணனிடம் ஸீகாதேவியை வருணிப்பது 


தம் 


2 


ப 


ராகம் - அம்பா மதுரை மீனாக்ஷி மெட்டு 
1 ஆதம்பி லக்ஷமணனே பாராய் 

தையலிவளழகை நேராய் 
தங்கநிறமுடையாள் அங்கவடிவுடையாள் 

கித நல்விழியாள் இன்ன முதமொழியாள் 
வள் கானோ ஜனகன் தன் குமாரி என் 

திற்கிசைந்த ஸுகுமாரி 
அன்னமொத்த நடையாள் மின்னலொத்தயிடையாள் 
என்ன மெக்க ஜாடையாய் என்னமோகன பார்க்கிறான் 
3 சிறு மங்கை இந்கப் பெண்மணி ஸீகை என் 

மனதைக் கவர்ந்தன ளிப்போதே 
மாடியினில் வந்து மேடியுடன் நின்று 
சேடியுடன் கூடி வேடிக்கை பார்க்கிறாள் 
அதி உன்னத வடிவுள்ள மாது 

உலகத்தில் இவளைப்போலேது 
உத்தமியிம்மானை சித்தமதில் யானே 
பத்தினியாய்த் தானே பதித்திருக்கேனே 


கம் 


தம 


கம் 


17 


27 - வது கட்டம் 


ஜனகராஜன் மந்திரிகள் ஸபையில் வந்திருக்கும் மன்னர்கள் 
வில்வளைக்கும்படி சொல்ல அவர்கள் பதில் சொல்வது . 


ராகம் -புவனசுத்திரா மெட்டு 


1 சிவதனுஸெடுப்பீர் ஸிந்து ராஜனே 

n தை தன்னை நீர் மணம்புரிந்திடலாம் 
கவலையென்ன யானிருக்க எவர் வரவேணும் 
காலில் முள்ளுதைத்துக் கடுக்குதுங்காணும் 


2 


மகதராஜனு பஹீபசூரனு 
சிவனுசாபமு ஸொல்பநொடிரீ 
ஜனகாவரு ஹெத்ரபந்து நன்குஹே 
nதோ கிக்கம்ம யேனுமாடிரோ 


3 அங்கராஜனே இங்கே வாருமே 

சங்கரதனுஸை சற்றுப்பாரு 
இங்கில் யானும் வருகும் வேளை சகுனமில்லை யே 

ஏதோ வில்லெடுக்க மனமும் வல்லையே 
4 போஜராஜும் ராசதோனுயி 

யீசசாபமு ஸ சுகோவலா 
வீஸமயமு மாகுபெண்டிலி யவஸரங்காதே 
யேமோஜாத முலோ குருபலம் லேதே .. 


28 - வது கட்டம் 


எல்லா அரசர்களும் ஒன்றுகூடி ஸபையில் சொல்வது 


பாகம் - அய்யா முருகேசா மெட்டு, 
வந்திருச்தபாஜசெல்லாம் வகைவகையாய்ப் போக்குச் சொல்லி 
மந்திரியைக்கூவியப்போ மன்னரெல்லாஞ் சொல்லுகிறார் . 


கல்ல போங்காணும் 
வில்லெதற்கு வேணும் 


3 


18 


2 கல்யாணமென்ர சொல்லி கடி தமதைத் தானெழுதி 

எல்லவனத் தானழைத்து யோக்கிர்த வம்பு செய்தீர் அல்ல 
3 தொட்டு விட்டால் தோன் கெடுக்கும் முக்கிவிட்டால் மரறடைக்கும் 

எட்டியிதைத் தான் வழைக்க ஈசனுக்கும் கை நடுக்கும் கல்ல 
4 சொல்று முங்கள் பெண்வேண்டாம் தோர்புடனே ஜயம்வேண்டாம் 
அல்லதெங்கள் உயிரிருந்தால் பிரம்பெண்தேடிக்கொள்வோம் நல்ல 

29 வது கட்டம் 
ஸ்ரீபாகவனை விச்வாமித்திரர் வில்லெடுக்கும்படி சொல்வது . 

கும்மி- மெட்டு 
1 என்று சொல்லி வந்த மன்னரெல்லாம் 

எழுந்திருந்தவர் போகக்கண்டு 
மந்தஹாஸத்துடன் பாகவனும் 

மாமுனிவரை நோக்கலுற்றார் 
2 கோசலை பாலகன் கண்ணினையின் 

குறிப்பை நன்றாய்த்தானறிந்து 
ஆசையுடனந்த விச்வாமித்திரர் 
ஆனர் கமாகவே சொல்லுகின்றார் 
மங்களமுண்டாகு முந்தனும் 
மரகதவண்ணா ராமச்சந்திரா 
சங்கரன் வில்லிதை ருேமெடுத்திப்போ 

ந்தோஷமாக வளையுமென்றார் 
4 தவமுனியவர் சொன்ன பின்பு 
தாசரதியந்தராகவனும் 
மகிழ்வுடனே தனிஸினருகினில் 
மத்தகஜம் போல் நடந்து வந்தார் . 

30 - வது கட்டம் 
ஸ்ரீராமர் வில்லை எடுப்பது . 


Co 


னுக்கு 


சக 


| 


ராகம் -ஸநுஜரவே மெட்டு 
பச்சை நிறத்தொளி வீச 

அங்கு 
பார்த்தவர் மனங்கூச 
பாலசுந்திர ராமசந்திர பார்த்திபேந்திரனெழுந்தார் 


19 


காடி 


விஜய 


1 


2 கோடி திவாகரன் 

கூடிப் பெருங் 
கூட்டமதாகவே 

இந்தக் 
காலுமண்டபத்தில் வந்ததென்று கொண்டாடினர் பலர் கூடி 
2 மாணிக்க மண்டபம் 

கன்னில் 

அந்த 
மன்னாதி மன்னர்கள் முன்னில் 
மத்தகஜத்தைப்போல் நடந்த உக்கமனங்கு வந்தார் 
3 வேந்தன் ஜனகன் 

பார்க்க 
வேந்தர்கள் மனம் 

வேர்க்க 
கோதண்டராமன் மலர்போல் வில்லைக்கரத்திலெடுத்தார் . 

31 - வது கட்டம் . 
ஸ்ரீராமர் வில் ஓடிப்பது . 

ராகம் - சொந்த சதனிமாமா மெட்டு 
வில்லைக்கையில் தூக்கினார் வீரதீர ராகவன் 

வேந்தன் ஜனகன் காணவே வேறு மன்னர் காணவே 
2 தனுஸினை வளைத்திட்டார் தரணிமன்னர் தலையுடன் 

நாணகையிழுத்திட்டார் நங்கை ஹீதை மன 
3 விரைவினிலே வில்லிரண்டா யொடியவே 

புவனி தன்னில் விழுகவே பெரியசத்தம் கேட்கவே 
4 மோகங்கொண்டு மன்னர்கள் மூர்ச்சையாகிவிழுகவே 

வேகமாக விண்ணவர் புஷ்ப்பமாரி பொழியவே 
5 மன்னன் ஜனகராஜனும் மன மகிழ்ந்து நாடவே 

கன்னி ஸீதை யோடி வந்து புஷ்ப்பமாலை போடவே வில் 
6 அஷ்டதேச வாத்தியங்கள் அழக தாய் முழங்கவே 
எட்டு திக்கும் புகழவே எல்ல வரும் மகிழவே 

வில் 
32 - வது கட்டம் 
ஸ்ரீஜனகராஜன் தசரத மஹாராஜரை உபசரித்து 

அழைத்து வருவது . 

ராகம் - நின்றதொரு பாலகனை மெட்டு 
1 மனனன் ஜனகராஜன் மழிழ்வுடன் மந்திரிகள் கனையனுப்பி 
உன்னி தமாய் மிகப்புகழ்ந்து தசரதரை உபசரித்தழைத்தி 

வர்தார் 


டன் 


201 


2 பரதசத்ருக்னருடன் பசு முள்ள பாரியர் தங்களுடன் 

அளவற்ற சேனையுடன் மிதிலைநகர் ஆசையுடன் வந்த கந்தார் 
3 எதிரழைக்தி பசரித்து கசரதரை யேற்றமுள்ள ஜன காப்போ 
மதிமகிழ்க்கன்புடனே கசாகர்முன் மங்களமாய்ச் 

சொல்லுகின்றார் 
4 வில்லினையுமுறித்து விட்டாரும்முடையவிஜயகோ தண்டராமன் 
கல்யாணி ஜானகியை சுபதினக்கில் கல்யாணம் செய்து 

கொள்வார் 
5 எந்தனுட புத்திரியாம் ஊர்மிளையைலஷ்மணர்க்கு தந்திடுவேன் 
மந்த ஹாஸமதிவதனி கம்பியின் பெண் மாண்ட விசிருக 

கீர்த்தியை 
6 பாகசத்துருகனருக்கும் திருமணம் பண்ணிக்கொள்ள 

வேண்டுமென்று 
பெருமையாய் தசரதர் முன் ஜனகரும் பிரியமாய் வேண்டி 


நின்றார் 


7 


மங்கள வசனங்கேட்டு தசரதர் மன மிக மகிழந்து கொண்டு 
எங்களுக்கு முங்களுக்கும் ஸம்மந்தம் இசைந்ததென்பாக்ய 

மென்பார் 


8 கோசிகர் வஸிஷ்டருடன் ஜாபாலி காசிபர் ஸதானந்தரும் 
ஆசிகளைக்கூறிக்கொண்டு சோபன அகதைகள் வழங்கிக் 

கொண்டார் . 


33 - வது கட்டம் 


பம் 


ஸ்ரீ ராமலகமண பாதசத்திருக்னரை ஜனகராஜன் 

எகிரழைத்து வருவது 

ராகம் - தாரதில்லான மெட்டு 
1 மன்னவன் ஜன கரும் மன மகிழ்ந்தார் 
மாப்பிள்ளைகளை எதிரழைத்துவந்தார் 
பொன்னகரைப் பழிக்கும் நன்னகர் மிதிலையில் 

மன்னிய வீதிகள் தன்னிலுகந்து 
உன்னிதவாத்தியமுழங்கிடவே உம்பர்கள் முனிவர் கொண் 

மன் 


21 


2 அதிபதி தசரதர் ஆனந்திக்க 

அகிலத்தோரனைவரும் மனங்களிக்க 
ரதகஜ துரகபகாகிகள் கூடவே 

மதிதலராஜர்கள் மகிழ்ந்து கொண்டாடவே 
துதிபெருமி நிலைபின் வீதியிலே விரவி தவாதய முழங்கிடவே 
3 மக்காப்பு வாணங்கள் துலங்கிவ 

மகத்துக்களனைவரும் நெருங்கிவர 
பத்கினி கௌசலை பெற்ற குமாரனை 

பார்புகழ் தீரனை ஸ்ரீ குவீரனை 
உத்தமமான முகூர்த்தமதில் உல்லாசத்துடனுபசரித் 

மன் 
4 பூரித்து விண்ணவர் மனங்களிக்க 

பூமலர்மாரிகள் மகிழ்ந்திநைக்க 
நேரிழைமாகர் அரம்பையராடவே 
நேர்த்திய தாகவே கின்னார் பாட 

பாடவே 
காண்டு சுமங்கலிகள் அழகுடன் பாடியே சுற்றிவா மன் 


34 - வது கட்டம் 


பா 


மிதிலையி லுள்ளவர் ஸ்ரீராகவனை வருணிப்பது 

பாகம் - தன்ழகத்துச்சுட்டி மெட்டு 
1 பூமிபுகழும் மிகிலைத் தெருக்களில் கூடி 

ராமலக்மண பாகசக்ருக்னரை நாடி 
2 கூட்டங்கூட்டமா யோட்டமா யோடி வந்தார் 

கோதண்டராமனைக் கண்டுமகிழ்ந்து புகழ்ந்தார் 
3 ஸ்ரீகள் பூமான் களனைவருந்தன்னை மறந்தார் 

நம் 
ஸ்ரீராமச்சந்திரன் லேர்வையைத் தேடிப்பறந்தார் 
4 பட்டத்து ராணிகள் பிரபுக்கள் தேவிகள் பார்த்தார் உயர் 

பச்சைவண்ணனிடம் தங்கள் மனந்தனை சேர்த்தார் 
5 பாரடி பாரடி பாங்கியபேயடி என்றாள் 

சிலர் 
பாரடி கரடி என்றுமே மூர்ச்சித்து நின்றாள் 
ஆழிவண்ணனோ அனங்கனோ அன்பனோ பேடி 

외부 
தோழியே ஒக்கி மோடியே கூடியே வாடி 


6 


22 


35 - வது கட்டம் 


ராகம் -கேசவழாரே ஸ்ரீ மெட்டு 


பல்லவி 


கோழியரே யோடீயிங்கே வாருங்கோடி சேருக்கோடி 
துரைஜனகர் மாப்பிள்ளையை மகிழ்வுடனே பாருங்கோடிய தோ 

சாணங்கள் 
1 ஆழிநிற வண்ணனடி அம்புயம் போல் கண்ணன 

டி 
அழகிய நம் ஜானகிக்கு ஆசை மணவாளனடி 
2 புகழ்மிகுந்த கௌஸலையின் புத்திரராம் உத்தமராம் 

அகமகிழ்ந்து கௌஸிகரின் யாகமதைக் காத்தவராம் தே 
3 கல்லையும் பெண்ணாக்கிவைத்த கண்ணியராம் புண்ணியராம் 
வில்லையும் துண்டாய் முறித்த வீரதீரராகவராம் தோ 

மன்னனிந்தராகவனை மைகலியும் மாலையிட 
என்ன புண்யஞ்செய்தனளோ எல்லவரும் கூறுங்கோடி தோ 


36 - வது கட்டம் . 


மா 


ஸ்ரீ ஸீதாதேவியும் ராகவனும் மாலை மாற்றுவது 
பாகம் - ஆயர் மனையில் மெட்டு 

பல்வலி 
மாக சாற்றி மாலை மாற்றி மகிழ்ந்தனள் ஸீதை பூமலர் 

அனுபல்லவி , 
பாலையுவதி பான கிவெகு பாங்குடன் ரகுராகவனுடன் 

சணங்கள் 
1 ஜாதிமல்லிகை முல்லை ரோஜா சண்பகம் வகுளம் 

சம்பங்கி குருவோ கொழுந்துடன் சாமந்தி துளவம் 

பாதிரிமரு புன்னையாளி பன்னீர்சுகந்த பரிமள மலர் 
2 அஷ்ட தேச வாத்யமுழங்க அமார் கொண்டாட 

அகிலஜனங்கள் யாவரும் வந்து அங்கினில் கூட 
இஷ்டமுடைய தசரதருடன் ராஜன் ஜனகர் மகிழ்ந்து நாட 


23 


37 - வது கட்டம் 


ஊஞ்சல்ாாகம் - பைரவி 


1 


நவரதனக்கால் நிறைந்த பந்தல் நீழல் 
நல வைரமணிழைத்த ஊஞ்சல்மீடே 
புவனி களிலவதரித்த மங்கை ஸீதை 

புகள்பெரும் ஸ்ரீராகவனோ டாடிரூஞ்சல் 
2 இந்திரனும் சசியுமொரு வடந்தொட்டாட்ட 
ஈசனுடனுமையுமொரு வடந்தொட்டாட்ட 
நதிரனும் ரவியும் வெண்சாமறைகள் போட 
ஜானகியும் பாமனுடன் ஆடிரூஞ்சல் 
3 மன்மதனும் ரதியுமொரு வடந்தொட்டாட்ட 

மலரயனும் வாணியமோர் வடக்தொட்டாட்ட 
இன்னிசையாய் மாதர் பலர் கீதம்பாட 
ரகுகா தன் ஸீதையுடன் ஆடிரூஞ்சல் 


களசலையும் தசா தரும் குளிர்ந்து நோக்க 
களிப்புடனே ஜன கமன்னன் மகிழ்ந்து பார்க்க 
கேசிகரும் வஸிஷ்டருங் கொண்டாடி யேர்க்க 
காகுஸ் தன் மைதிலியோடாடி ரூஞ்சல் . 


38 - வது கட்டம் 


ஸாதாரண லாலி 


வாலி 


வாலி 


1 கந்தமலர் மீதுறையுங் கட்டழகி ஸீதை 

இந்து முக சுந்திர ஸ்ரீராமன் மகிழகோதை 
2 களசலை குமாரனே 

கல்யாண ராமா 
கௌசிகரின் வேள்வி தனை கார்த்த பரந்தாமா 
கல்லையும் பெண்ணாக்கிவைத்த கமலமலர்ப்பாதா 
கொல்லுலகில் கீர்த்திமிகும் துரையே குராதா 
சிவதனுளை முறித்துகந்த சீர்மிகுந்த தோளா 
புவனிபுகழ் ஜன கன பெற்ற ஸீதை மணவாளா 


3 


வாவி 


4 


வாலி 


24 


39 - வது கட்டம் 


லாலி 
1 அவனியி லுதித்த மானே ஸ்ரீராகவன் 
முகமலர் பொருந்துதேனே 
அகவினையில் கொந்து நானே போற்றினேன் 
அருள் செய்யிகழாமல் தானே 
2 ஜன சேந்திரன் பெற்ற ஸீகோகுவீரன் 
சித்தமது கக்க 
உன தடுமை நான் தப்பாதே 

எந்தனை 
ஒருபோதுங் கைவிடாதே 


கோதே 


40 - வது கட்டம் 
ராகம் - கோபி கோபால பாலா மெட்டு 

பல்லவி 
லாலி ஸ்ரீராமச்சந்திர லாலிர வரேந்திரா 


. 


லாலி 


லாலி தசரதேந்திரபுத்ரா லாலி ஸுகுணசீலா மித்ரா 
லாலி ஜானகி களத்ரா லாலி ராமபதரா 
லாலி நீலமேகசியாமா லாலி மவிகுலாப்தி ஸோ மா 
லாலி ஸ்ரீரகுராமா ராமா லாலி ஸ்ரீ பரந்தாமா 


2 


லாலி 


பம் 


41 - வது கட்டம் 
பாகம்- கல்யாணி தேவிமீனாக்ஷி 

பல்லவி 
தேவி ஸ்ரீஜானகி தன்னைத் திருமணப் புரிந்தார் 

அனுபல்லவி 
பாவன சுகுமாரசுந்திரன் பச்சைமேனி ராமச்சந்திரன் 
பாங்காய் சுபவேளை தனிலே பார்த்திபன் ஜனகேந்திரன் புதல்வி 

கோகில மிருதுஸ்ரவாணி 
சாமள தருணி கலயாணி 
ஆகம வினுத புராணி 
அற்புத குணகண பூஷணி 


25 


சரணங்கள் 


1 அகிலதேசவாத்தியம் முழங்க அந்தணர்கள் நெருங்க 

மகிழ்வாகவே வஸிஷ்டரும் சுபமந்திரம் வழங்க 
அகமகிழ்வுடன் தசரதர் வெகு ஆனந்தமாய்க் களிக்க 
அன்பாகவே பூரிதக்ஷிணை ஆசையோடனைவருக்குமளிக்க 

பூமகளாகிய ஸீதையை 
பூபதியாகிய ஜனகரும் 
தாமரைக்கண்ணன் ஸ்ரீராமர்க்கு 
தாரைநீர் வார்த்து மகிழ்ந்திட 

தேவி ஸ்ரீ 
2 அம்பரந்தனில் தேவர்புகழ அயனான் கண்டுமகிழ 

ஆனந்தமாய் கந்தருவர்கள் புஷ்பமாரி பொழிய 
உம்பர் முனிவர் திகழ்ந்து கூட தும்புருநாதரும் பாட 
ரம்பா தியர் வினயமோடதி ஸம்பிரமமாய் நடனமாட 

ஜகமதிலுள்ளவர் கூட 
ஜானகி ராமனை நாட 
மகிழ்வுடன் கூடிக்கொண் டாட 
மங்கையர் சோபனம் பாட 


42 - வது கட்டம் 


பாகம் - கோபுர தரிசனம் மெட்டு , 


பல்லவி ஸ்ரீராகம் 
ஸ்ரீங்கார அற்பு தமென்னா சொல்வேன் 
ஸீதாராமகல்யாண வைபவமதின் 


ஸ்ரீ 


1 


ஸ்ரீ 


ம 


அனுபல்லவி 
மங்களமாகவே 

வ குஜத்வஜர் பெண்மணி 
மாண்டவியை பரதர் மணம்புரிந்து மகிழ்ந்த 
2 படிம தாகவே யூர்மிளை தேவியைப் 

பாங்குடன் லஷ்மணர் பாணிக்கிரஹணம் செய்த 
3 சுர் திரவதி ஸ்ரீ தகீர்த்தியை சத்ருக்னர் 

விரதையாகவே விவாஹம் புரிர் திட்ட 


ப 


பதி 


தா 


ஸ் 


அழகிய தாம்பூலகந்த மணிந்ததி 
ஆனந்தமாகவே யகிலரும் புகழ் திட்ட 

43 - வது கட்டம் 
ராகம் - சங்கராபரணம் 

பல்லவி 
ஸீதா கல்யாணம் வைபவமே 

சாணங்கள் 
1 வேதாந்தவி திவினுத விமல கல்யாணி 

வீரகோ தண்ட ஸ்ரீரகுவீர ராணி 
2 ஜகதேக காரணி ஜலஜதள நயனி 
ஜனகராஜ குமாரி ஸ்ரீராமபத்தினி 

44 - வது கட்டம் 
பாகம் - மஜதாரி யென்னும் ஹிந்துஸ்தானி மெட்டு 

பல்லவி 
குவீரா கம்பீரா நலுங்கிடரா 

சரணங்கள் 
1 பிகுவதேரா ராரா தீரா பிலுவபிலுவ ஸுந்திரா 

பிரியகாந்தலேச்சிரா நா பிரியகாந்தலேச்சிரா 
2 பார்த்திபேந்திரா ராமச்சந்திரா பத்மவதனா பாவனா 
பிராணநாதா லேச்சிரா நா பிராணநாதா லேச்சிரா 

45 - வது கட்டம் 
ராகம் -சஹான 

பல்லவி 
பச்சைவண்ணனே எந்தன் பிராணபதியே யுர் தன் 
பாதத்தில் கலங்கிடுவேன் 

அனுபல்லவி 
அச்சு தனே எந்தன் அந்தரங்கத்துரை 
அரனயன் பணிந்திடும் அமலபொற்தாளனே 

சரணம் 
1 களசலைபாலனே கதிர் குலசோமலே 

கல்யாண ராகவனே 
கௌசிகன் வேள்வியைக் கார்த்த கம்பீரனே 
கல்லைப் பெண்ணாக்கிய கமலப்பொற்பாதனே 


பச் 


27 


மன 


மன் 


ஜா 


46 - வது கட்டம் 
ராகம் கலிலோ மெட்டு 

பல்லவி 
மனமோஹன ஸுந்திர ராமா 
மணமிகும் சந்தனம் பூசி மகிழுவேன் 

அனுபல்லவி , 
புனுகத்தர் பன்னீர் பரிபள வீச 
பூசுவேன் ஆசையாய் நேசனே பாருமென் 

சரணம் 
ரகுவம்சகுலா திபா சுந்திர தருணா நின் திருமுடியில் 
ஸொகுஸாகவே மல்லிகைஜாதி ஸுகந்காமாமலர் 

சூட்டுவேன் பாருமென் 
47 - வது கட்டம் 
ராகம் - எஜிபன மோஹன மெட்டு 

பல்லவி 
ஜானகிதேவி வெண்சாமரம் வீசினாள் 
ஆனந்தமாகவே அம்புயகரத்தினால் 

சாணக்சன் 
கோசலை பாலகன் கோமள மேனியில் 

வாசனை வீசவே வெட்டிவேர் விசிரியால் 
2 கங்கணம் வங்கியின் காந்திகள் மின்னவே 
சிங்காரமாகவே ஸ்ரீரகுநாதன் முன்பாய் 

48 - வது கட்டம் . 
ராகம் பாலாபிஷேகம் மெட்டு 

பல்லவி 
கண்ணாடி பாருமே கல்யாணராமனே காகுஸ்தனே கருணாகரனே 

மண்ணவர் விண்ணவர்யெண்ணியே நண்ணும் 
மாமலர்க் கண்ணா சாமளவண்ணா 

சரணம் 
வீராதி வீரா ஒ தீரா கெம்பீரா 
வேந்தர் சிகாமணியே சுகுமாரா 
கல்லைப்பெண்ணாக்கிய கமலபொற்பாதா 
வில்லைத் துண்டாக்கிய விமலப்பிரக்யாதா 

தேமா ஸ்ரீபரந்தாமா 
கோமள சந்தி ஸ்ரீரகுராமா 

டிை 


1 


IUDAT 


28 


49 - வது கட்டம் 


பாகம் - பத்யம் , ஆனந்தபைரவி 
பாற்கடல் கன்னிலே பாம்பணை மீதிலே 
பள்ளிகொள்கின்ற ஸுகமதை மறந்தீர் 
தீர்க்கவே தேவர் குறை போக்கவே புவனியில் 
தசரதர் மைந்தனாய் வந்து தித்தீர் 
கார்க்கடல் வண்ணனே கௌசிகர் வேள்வியை 
கானகந்தனில் வந்து பார்த்து சுந்தீர் 
கருணையுடன் மிதிலைநகர் நாடிவந்தீர் 
கல்லையும் பெண்ணாக்கி மன மகிழ்ந்தீர் 
அரதனுஸை நொடியிலொடித்தெறிந்தீர் 
அன்புடைய நாதனே அடி மலர் தண்டனிடுரேன் 

50 வது கட்டம் 


மற்சனம் 


தசரதபாலனே தீனானு கூலனே 
திசையெங்கும் புகழ்பெற்ற தயசீலனே 
சசிரவிநயனனே ஸாரஸவ தனனே 
ஸத்குண விஜய ஸ்ரீ ஸாகேதராமா 
மங்களம் ஜயவிஜய ஸ்ரீராமா மங்களம் . 


51 - வது கட்டம் 


சாகம் - தோடி ஸரஸதள தேத்தனே மெட்டு 

பல்லவி 
நீரஜ தளநயனி நேர்த்தியாய் நலங்கி வன் 
கிக்யமங்கள் கல்யாணி 


ஜே 


சாணங்கள் 


1 பார் தனில் வந்து தித்த பத்தினியே உத்தமியே 
பார்த்திபன் ஜனகன் பெற்ற கபண்ணின் மணியே 
பாரணியே பூரணியே கண்மணியே யானுனக்கு 
காதலாய் நலங்கிடுவே பாதமலர் தந்திடுவாய் 


29 


2 சந்தனம் பூசுனே னெந்தன் ஜானகியுனக்கழகாய் 
சம்பங்கி மல்லிகை முல்லை மலர் சூட்டுவேன் 
அந்த முடன் பொட்டிடுவேன் அற்பு தக்கண்ணாடியிதில் 
அன்னநடைமின்னரசே யுன்னழகைப் பார்த்தருளென் நீரஜ 

52 - வது கட்டம் 
பத்யம் ராகம் - எதுகுல காம்போதி 
ஜனகராஜகுமாரி 

ஸா ஸகுண சுந்தரி 
ஸிங்கார பரிபூர்ண 

சந்திரவகனி 
கனகமாய பூஷணி 

யமிரு தமிருது பாஷணி 
கருணாகடாக்ஷி 

கமலநயனி 
வனஜமலர் வாஸி நீ 

வபோககாரணி 
வாலவார்ச்சி தவந்திய 

விமலசாணி 
உனது ஸௌந்தர்யமதை நாடி மிதிலைவந்தேன் 
உள்ள மகிழ்வுடன் சிவதனுஸொடித்து கந்தேன் 
எனது கண்மணி தாம்பூல புன்பம் தந்தேன் 
இன்பமுடன் வாங்குவாய் அன்புடைய அமிருதரஸமே 

53 - வது கட்டம் 
ராகம்- கேதாரம் வாலவன் முன் மெட்டு 

பல்லவி 
பந்துகந்து மகிழ்ந்து 

ஆடினாள் 

அனுபல்லவி 
பச்சை நிறவண்ணனுடன் பிச்சி முல்லை மல்லிகைப்பூப் பக் 


1 


பாது 


கோமளமுடைய தாமரை வளர் பூ 
மாது ஜனகன் பெண் ஸீதை மகிழ்வுடன் 
பூமி புகழ்ந்திடும் ஸாமி ஸ்ரீரகு 
சாமனுட ன திப்பிரேமையுடன் மலர்ப் 
பொன்னின் கிறவொளி மின்னு பிடியிடை 
அன்னமெனும் நடைக் கன்னல்மொழியா 
மன்ன மணிமுடி துன்னும் ரவி குல 
மன்னன் ராகவன் தன்னுடனே மலர்ப் 


2 


பந்து 


30 


54 - வது கட்டம் 


மங்களம் ராகம் - நாதபித்து , திருப்புகழ் மெட்டு 


1 மங்களம் ஜய ஸார்வ பௌமனே 

மங்களம் ஸீதாபி ராமனே 

மங்களம் சுபமங்களம் ஜய ரகு ராமா 
21 மங்களம் ஜானகி ஸமேகனே 

மங்களம் ரகுவம்ச நாதனே 

மங்களம் ஜயமங்களம் சுபவா நாமா 
3 மங்களம் கோஸலை குமாரனே 

மங்களம் குணிசீல தீரனே 
மங்களம் ஜயஜானகி மனோவ 

னாஹா லோமா 
4 ரங்கநகர நிவா ஸனே ஸ்ரீ 

ரங்கநாயகி நேசனே சுப 
மங்களம் ரங்கராஜனே யருள் பரந்தாமா. 


55 - வது கட்டம் 


கதவுத் திறக்கிற பாட்டு 


கண்ணிகள் 


2 


1 கட்டழகியே எந்தன் காதலி ஜானகியே 
எட்டநிற்பதென்னடி பெண்ணே எந்தன் 
கிட்டவந்து சொல்லடி கண்ணே 
கிட்டவந் துரைக்கயான் கமலாவ ரத்தினக் 
கல்லிழைத்த நகைகள் தானே வெகு 
காக்ஷிபோ டணிந்திருக் கேனே 
அணிந்த பணிகளுடன் அருகில் வராமல் நிற்கும் 
ஆலோசனை என்ன சொல்வாயே யானும் 

அறிந்து கொள்ளவே ஸீகை நீயே 
4 அறிவேன் கருங்கல் உமதடி மலர் தூளிபட்டு 

அழகிய பெண்ண தாய்ப் போச்சுதே எந்தன் 
ஆபாணம் தனக்கல்லாச்சுகே 


3 


81 


5 ரத்ன நகையணிந்து பர்த்தாவிடத்தில் வந்தால் 
அத்தினையும் பெண்ணுருவாகுமோ உந்தன் 
புத்தியிலு மிதெண்ணப் போகுமோ 
6 எண்ணமுறைத்திடுவேன் எந்தனை விட்டு மறு 
பெண்மணி களை நீருங் காணுமே நெஞ்சில் 
எண்ணாம லிருந்திட வேணுமே 
7 எண்ணுவே னொருகண்ணை ராஜன் ஜனகன் பெண்ணை 
இன்பமுடைய ஒரு மாதையே நெஞ்சில் 
எந்தப்பொழுது மடி ஸீதையே 
8 ஸீதை யடியவன் யான் செய்தபிழை பொறுத்து 
சிந்தை மகிழ்ந்தருளும் நாதனே யும்மை 
ஸேவித்தேன் கமல பொற்பாதனே . 


56 வது கட்டம் 


ராகம் - பூபாளம் , உதமராகம் 
1 தேவானுகூலா ஒ கேவி கோசலைபாலா 
தசரதராமனே எழுந்திரும் 
ஆவலோடழைத்திட்ட கோசிகன் வேள்வியை 
அன்புடன் கார்த்தோனே எழுந்திரும் 
2 கல்லைப் பெண்ணாக்கிய கமலபொற்பாதனே 
கல்யாண ராகவா எழுந்திரும் 
வில்லொடித்து மிதிலை வேந்தன் பெண் ஸீதையை 
விவாஹஞ் செய்து கந்தோனே எழுந்திரும் 
3 அட்டகாசமாய் வந்த பரசுராமனையோட்டி 

அயோத்தி வந்த துரையே எழுந்திரும் 
தட்டாமல் தந்தைமொழி தம்பி ஸீதையுடனே 
தண்டகாரண்யம் சென்றாயெழுந்திரும் 
சித்தமகிழ்வுடனே குகனைத்தோழமை கொண்டு 
சித்ரகூடமே வந்தாயெழுந்திரும் 
பக்தியுடனழைத்த பரதர்க்கு மகிழ்வுடன் 
பாதுகமளித்தோனே யெழுந்திரும் 


88 


5 


மூர்க்கன் விராதனைக் கொன்ற சூர்ப்பணகையின் 
முக்கரித் துகந்தோனே யெழுந்திரும் 
கார்க்க வந்தெதிர்த்திட்ட கரதூஷனை ஜபித்து 
கபந்தனை வதைத்தோனே எழுந்திரும் 


6 


வந்த மாருதியுடன் சென்று சுக்ரீவனுக்காய் 
வாலியைக்கொன்றவனே எழுந்திரும் 
அந்தரங்கத்துடனே அனுமானைத் தூதாக 
அனுப்பி மகிழ்தவனே எழுந்திரும் 


7 


அரக்கன் விபிஷணர்க் கபயங்கொடுத்து கடல் 
அணையாலக்கரை சென்றா யெமுந்திரும் 
வரூக்கத்துடனே வந்து எதிர்த்த இராவணனைத்தன் 
வம்சத்தோடழித்திட்டா யெழுந்திரும் 


8 தசமுகனை வதைத்து தேவி ஜானகியுடன் 

திருவுளமகிழ்ந்தோனே யெழுந்திரும் 
திசையெங்கும் புகழவே புஷ்பரதமேரியே 
திருவயோத்தியில் வந்தாயெழுந்திரும் 


9 மன் 

மன்னுபுகழ் பாதன் மனமிக மகிழ்ந்திட 
மகுடாபிஷேகக் கொண்டாயெழுந்திரும் 
உன்னருள் பெற நாடுமடியாள் ரெங்கநாயகிக் 
குதவி யருள வேண்டு மெழுந்திரும் 


10 


லாகே தராமனே ஸ்ரீபரந்தாமனே 
ஜான கிநேசனே எழுந்திரும் 
ஆகமவினுதனே அணியாங்கேசனே 
அழகிய மணவாளா எழுந்திரும் , 


ஸ்ரீஸீதா கல்யாணமென்னும் 
ஜானகி லவயம்வரக் கும்மி 

முற்றிற்று . 


விளம்பரம் . 


டரீரங்கம் ரங்கநாயகி அம்மாள் இயற்றிய புஸ்தகங்கள். 


களவி மஹாத்மிய கீர்த்தனை 1 - க்கு 

0-6-0 
தொன்டாடிப்பொடியாழ்வார் சரித்திரகிர்த்தனை 1 - க்கு 0-6-0 
வத்ைைல கல்யாணக்கும்மி 1 - க்கு 

0-5-0 
ருக்மணி கல்யாணக்கும்மி 

0-5-0 
ஸத்ஸம்பிரதாய பஜனைப்பத்ததி 

0-4-0 
கொகாசரித்திரக்கும்மி என்னும் காணியோடக்கும்மி - க்கு0-3-6 
கோதை பரினயக்கும்மி 1 - க்கு 

0-3-0 
கோபிகா வஸ்திராபஹாணக்கும்மி 1 - க்கு 

-3--0 
எக்ஞய பத்தினிகள் சரித்திரக்கும்மி 1.க்கு 

0-3-0 
அதுருயா சரித்திரக்கும்மி 1.க்கு 

0-8-0 
சம்மாழ்வார் சரித்திரக்கும்மி 1 - க்கு 

0-3-0 
ஸ்ரீரங்கநாதன் பள்ளியரைக்கீர்த்தனை -க்கு 

0-2-01 
தோழர் சர் ஸ்வாமி கும்மி 1 - க்கு 

( -2-0 
ஸ்ரீரங்கம் வழிடைக்கும்மி -க்கு 

0-1-6 
சம்ம இயேசல் 1 - க்கு 

0-1-01 
எற்றியெட்டு திருப்பதிக்கீர்த்தனை -க்கு 

0-12-01 
திருமங்கையாழ்வார் சரித்திரக்கும்மி 1 - க்கு 

0--10 
இவைகள் வேண்டியவர்கள் ஸ்ரீரங்கம் வடக்குச்சித்திரவீதி 1119 
1195 நெ . வீட்டில் பெற்றுக்கொள்ளலாம் . 

வி . பி . மூலமாய் அனுப்பப்படும் . 


அறிவிப்பு . 
இதனால் ஸகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது யாதெனில் : 
மேல்கண்ட புஸ்தகங்கள் யாவும் ஸ்ரீரங்கம் , ஷை ஸ்ரீரெங்கனயகி அம் 
மாளால் இயற்றப்பட்டு காபிரைட் செய்யப்பட்டிருந்ததை ஷை ரெங்க 
னாயகி அம்மாளால் ஷ ஸ்ரீரெங்கம் வடக்குச்சித்திரவீதி 1195 செ . 
வீட்டிலிருக்கும் ரெங்கனாயகியம்மாளுக்கு சகல சுதந்தாரமும் கொடுத்து 
விட்டபடியால் இதை இவர் அனுமதியில்லாமல் யாரேனும் எவ்விதத்தி 
லாயினும் அச்சிடலாகாதென சட்டப்படிக்கு ரிஜிஸ்டர் காபிரைட் செய் 
யப்பட்டிருக்கிறது . ஆனதால் ஷையார் உத்திரவின்றி யாரேனும் அச் 
சிட்டால் அதினால் ஏற்படும் எவ்வித கஷ்டத்திற்கும் பாத்தியப்பட 
நேரிடுமென்பதை அறியவும் . 


